NOVEMBER/DECEMBER 2023 


GTA21 — காப்பியங்கள்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ — (10% 2 ௫ 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ ஓரிரு வரிகளில்‌ விடையளிக்க. 


காப்பிய இலக்கணம்‌ கூறும்‌ நூல்‌ எது? 
2. இந்திர விழாவிற்கான ஏற்பாடுகளைச்‌ செய்தோர்‌ யார்‌? 


8. மணிமேகலைக்‌ காப்பியத்தின்‌ அடிப்படைக்‌ 
கோட்பாடுகளைக்‌ குறிப்பிடுக. 


ஆதிரை குறிப்பு வரைக. 
கம்பரை ஆதரித்த வள்ளல்‌ யார்‌? 
கம்பரை பாரதியார்‌ எவ்வாறு புகழ்கிறார்‌? 


வீரமாமுனிவர்‌ எழுதிய நூல்களுள்‌ இரண்டினைக்‌ கூறுக. 


ER REED AA 


சூசையின்‌ வாழ்க்கை வரலாற்றினை எடுத்துரைக்கும்‌ 
நூல்‌ எது? 


9. சீறாப்புராணம்‌ - குறிப்பு வரைக. 


10. ஹிஜரத்‌ காண்டம்‌ எவற்றை எடுத்துரைக்கின்றது ? 


3918 


பகுதி ஆ — (5 % 5- 25 மதிப்பெண்கள்‌) பகுதி இ — (3 10 ஈ 30 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ ஒரு பக்க அளவில்‌ விடையளிக்க. எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு மட்டும்‌ கட்டுரை 
வடிவில்‌ விடையளிக்க. 
11. (அ) புகார்‌ நகர வருணனை குறித்து விவரி. 
(அல்லது) 16. காப்பிய இலக்கணம்‌ கூறி, சிலப்பதிகாரத்தின்‌ காப்பிய 
மரபு பற்றி விவரிக்க. 
(ஆ) இந்திரவிழா பொருட்டு புகார்‌ நகர மக்கள்‌ நகரை 


அலங்கரித்த தன்மையை எடுத்துரைக்க. ததன்‌ பற்றி ன ரர எதுவ ட 
12. (அ) காப்பிய காலம்‌ என்றழைக்கப்படுவது எது? நாகர்களுக்கிடையே நடந்த வாதத்தினை விளக்குக. 
விவரி. ்‌ 
2 18. கம்பராமாயணத்தின்‌ அமைப்பும்‌, 
(அல்லது) கதைப்பொருண்மையையும்‌ எடுத்துரைக்க. 
(ஆ) ஆபுத்திரன்‌ வரலாற்றினை எடுத்துரைக்க. 
19. வீரமாமுனிவர்‌ தமிழ்மொழிக்காற்றிய தொண்டினை 
18. (அ) கம்பராமாயணத்தின்‌ சிறப்புக்களை எடுத்துரைக்க. விவரி. 
ல்லது) 
௯ ந க்‌ ள்‌ ள்‌ சீறாப்புராணத்தில்‌ அபுபக்கரின்‌ வீடத்தை நீக்கிய 
(ஆ) கம்பரின்‌ இலக்கிய ஆளுமைக்குச்‌ சான்று தந்து தன்மையை விரித்துரைக்க. 
விளக்குக. 
14. (அ) சூசையப்பரின்‌ வாழ்க்கை வரலாற்றினைச்‌ சுருக்கி = LIBRA 
வரைக. த்‌, 
(அல்லது) 


(ஆ) கிறிஸ்துவ சமயத்தின்‌ மார்க்கத்தை விவரிக்க. 


15. (௮) உமறுப்புலவர்‌ சீறாப்புராணம்‌ எழுதிய சூழலை 
விவரி. 


(அல்லது) 


முகம்மது நபிக்கும்‌, பாம்பிற்கும்‌ இடையே நடந்த 
உரையாடலை விளக்குக. 


(ஆ. 


2 3918 ; 3 3918 


